LIFE OF 


SRI MUTHUSWAMY DIKSHITAR 


IN TAMIL & ENGLISH 


By 
Dr. V. RAGHAVAN, M.A, Ph.D. 


Published by 
THE TRIPLICANE CLUB 
on the day of the centenary of Dikshitar 
AS. 2. 


ஸ்ரீ முதிதுஸ்வாமி தீக்ஷிதர்‌. 


agoi aiai apt சாண: | 
arn gÈ னார்‌ WT எனன 1 


தஞ்சையிலுள்ள பாடல பெற்ற பெரும சவஸ்தலக்‌ 
களில்‌ ஒன்ற தமிழில்‌ திருவாரூர்‌ என்றும, ஸம்ஸ்க்ரு 
தத்தில்‌ ஸ்ரீபுமீம்‌, கமலாபுரம எனறும வழலகைபபடும்‌ 
சேத்திரம. மனுநீதிகணட சோழன்‌ என்ற அரசன்‌ 
பண்டைகாலத்தில்‌ அங்கு அண்டதாபும, அவன்‌ மகன்‌ 
தன்‌ தேரில பசுங்கன்றொன்றை அறைத்‌ அவிட்ட தற்காக, 
அவ்வரசன்‌ தன்‌ மகனை அபபடியே தேரில்‌ அரைத்து 
விட்டதாயும திருவாரூர்‌ ஸமபகதமான கதையை இறுவர்‌ 
கள்கூடப புத்தகஙகளில படிதீதிருபபார்கள்‌. முசகுகுஈதன்‌ 
என்ற சக்ரவாத்தியிால ஸ்தாபீககபபட்ட ஜ்யாகரா ஜன்‌ 
என்ற காமம்‌ பூண்ட நடனஷூர்த்தி அங்கு கோயில 
கொண்டிருக்கிறது. இரத மூர்த்தியும்‌, அதன்மூலமாய்‌ 
திருவாளுரும தரயனமாரகனரல்‌ மிகவும மேன்மையாய்‌ 
பாடபபட்டிருக்னறன.. e STAT தீதி தாயனாரின்‌ ஊர்‌ 
திருவாரூரே; ஆரூரில்‌ பீறததவனே ay Dug ameri 
ஒருவனாகக்‌ கருதபபடுகிருன்‌. பிற்காலங்களில்‌ தஞ்சை 
நாயக்க அரசர்களும்‌, மஹாராஷ்டிர மனனர்களும கமலையி 
omer தஇயாகராஜனைப Gurp dasg t. திருவாரூரிலும்‌, 
அதைச்சுற்றியுள்ள அக்ரஹாரங்களிலும புகழ்பெற்ற வித்‌ 
வானகள்‌ குடியேறி இருஈதார்கள்‌. தஞ்சை ஸமஸ்‌ கானத்‌ 
தில்‌ பெரிய பண்டிதாகளாயும கவிகளாயும விளங்கிய பீல 
ருன்கு த்யாகராஜனே குலதைவம்‌, அஜபா ஈடனம, ஹமஸ 
நடனம்‌ என்று யோகத்தையும்‌, eur go ஸாக்ஷாத்‌ 


2 


காரத்தையும்‌ ஸூசிப்பிக்குமபடியரான ஆனத ஈடனம்‌ 
செய்யும்‌ மூர்த்தி த்யாகராஜன்‌. கூத்தினை, சங்கம்‌, 
காஹளம இவற்றுடன்‌ ஈடக்கும தியாகராஜ ஈடனம்‌ 
பரமஹாககதமாயிருக்கும்‌. இவவூரின்‌ எபுகழாகக்‌ கூறப்‌ 
படும்‌ மற்ற இரு விஷயங்கள்‌ அங்குளள கமலாலயம என்ற 
Bi சதமும்‌, ச்யாகராஜனின்‌ தேரும ஆம, பங்குனியில்‌ உத்‌ 
திரபாலகுனியன்‌ றுகணக்லெலா ஜனங்கள்‌ கமலாலய தீர்த்த 
ஸ்சானத்திற்காகக்‌ கூடுவாகள்‌. மிகப்‌ பெரியதாயிருக்‌ 
கும தியாகராஜப்‌ பெருமானின்‌ ரதத்திஸ்‌ மஹிமை “ திரு 
வாரூ தேரழகு? என்று ஈம ஈாடெங்கும வழங்கும்‌ பழ 
மொழியினாலேயே விள்ங்கும. திருவாரூரில்‌ தியாகேச 
னின்‌ கருணையால்‌ முன்‌ நாகஸ்வாமும்‌, காட்டியமும; ஸ்‌ 
இதமும மிகச சிறப்பாய்‌ வளாநது வரதன்‌ திருவாரூர்‌ 
ஞானம்‌ என்று சாட்டியத்தில கேழ்விப்படாதவர்‌ இலலை. 
திருவாரூர்‌ கோயில ஈாகஸ்வரத்திறகே ஒரு தனிவழியும்‌ 
அழகும்‌ உண்டு. 

ஸங்தோபிமானிகள்‌ கர்னாடக ஸங்தேத்திறகு க்ஷேத்‌ 
திரம்‌ என்று கொண்டாடவேண்டிய ஸ்தலம்‌ ஒன்று 
உண்டானால்‌ ௮து Qos திருவாருரே. இங்குதான்‌ தற்‌ 
Qurapa கர்னுடக ஸங்தே முமமூர்த்திகள்‌ என்று 
கொண்டரடபபடும்‌ தியாகய்யர்‌, சியாமா சாஸ்த்ரிகள்‌; 
முத்துஸ்வாமி தீக்ஷிதர்‌ (அய்யரவர்கள்‌, சாஸ்த்ரிகள்‌, 
BaS) என்ற மூவரும்‌' ௮வதரித்தனர்‌. பால்யத்தி 
லேயே, தியாகய்யா குடும்பம திருவயாரென்ற தஞ்சையை 
யொட்டிய சேஷேத்திரத்திற்குப்‌ போய்விட்டது, சியாமா 
சாஸ்த்ரிகள்‌ தஞ்சை ஈகருக்குப போய்விட்டார்‌. முத்‌ 
அஸ்வாமி தீக்ஷிதர்‌ மட்டும திருவாரூரில வெகுகாலம்‌ 
இருந்தார்‌. இமமூவருள்‌ தக்ஷிகரே வயதில சிறியவர்‌. 


a அடக்கு திக்கில்‌ மகம்மதிய உபத்ரவும அதிகரித்த 
பொழு அ siamsa காவேரி தீரத்திற்கு அனேக ப்ராம 
மண பண்டித குடும்பககள்‌ வந்தன. இக்காரணச்கிறை 
லேயே அவர்களில்‌ ஒள Eria, வடமர்கள்‌ என்ற பெயர்‌ 


3 


வழங்‌ வருகிறது. இபபடி வாத வடம குடும்பங்களில்‌ 
காஞ்சபுரத்தை அடுத்த விரிஞ்பேரத்திலிருகது வந்த 
குடும்ப ஒன்று திருவாரூரில்‌ குடியேறியது. அதில்‌ 
ராமஸ்வாமி என்ற குழநதையொன்று பிறநதது, 
ராமஸ்வாமி திருவிடமருதூரில்‌ அநத ஸமயம்‌ வஷித்து 
(வத முத்‌தவேங்கடீமகி என்றவளை owes பயிற்சிக்‌ 
காக அண்டினார்‌. தஞ்சை அஸ்தானத்திலிருகத கடைசி 
நாயக்க அரசனான விஜயராகவனால தூண்டப்பட்டு * ear 
தீண்டீப்ரகாசிலைி? என்ற கர்னாடக ஸங்கீத மூலாதார 
ஆலை யியற்றிய வேங்கடமியின்‌ பரமபரையைச சேர்தது 
ar ges முத்துவேங்டைமகி யென்பவர்‌. ராமஸ்வாமி 
தீக்ஷிதர்‌ அவரிடம்‌ பயின்று saw வித்வானானார்‌. இப்‌ 
பொழுது வழங்கிவரும்‌ “ஹம்ஸத்வனி? என்ற ராகம்‌ அவ 
ருடைய ஸ்ருஷ்டி என்று சொல்லபபடுகிறது. ராமஸ்வாமி 
தீக்ூதி்கா அனேக ஸாஹித்யங்கள்‌ செய்திருக்கிறார்‌. 
தஞ்சையரசன்‌ அமரஹிமமன்‌ இவரை கெளரவித்தான்‌. 
வேங்கடக்ருஷ்ண்‌” முத்திரைவைத்து இநத ராமஸ்வாமி 
Safer நாற்பத்துகான்கு ராகங்களில்‌ மீனாக்ஷியின்மேல்‌ 
ஒரு ராகமாலிகையும்‌, ரீதிகெளளை, ஹிதோளம, மனோ 
ஹரி, பூர்ணசஈதிரிகை முதலியவற்றில்‌ த்ஸெளக ai are 
களையும்‌, சங்கராபரணத்தில தான வர்ணங்களையும இன்‌ 
னும பல பதஙகளையும, சர்த்தனைகளையும்‌ செய்திருக்கிற 
தாகப Gran) gs 8. 


ராமஸ்வாமி தீக்ஷிதருக்கு வெகுகாலம்‌ ஸ்தானம்‌ 
ஏற்படவேயிலலை. வைத்தீசவரன்‌ கோயில்‌ என்ற கேஷேத்‌ 
திரத்தையடைர து அங்குள்ள வைத்தீச்வரன்‌, பாலாம்‌ 
பிகை, முத்‌ அக்குமரன்‌ என்ற மும்மூர்‌ த்திகளின்‌ ஸந்நிதி 
யில்‌ சாற்பதுதாள்‌ உபவாஸமிருஈதார்‌. உபவாஸத்தின்‌ 
முடிவில; ராமஸ்வாமி தீக்ஷிதரின்‌ கனவில்‌ பாலாமபிகை 
தோன்றி, முத்துமாலையொன்றைக்‌ கொடுத்தவிட்டு 
மறைந்தாள்‌. அவர்‌ பெறப்போகும்‌ குழநதை மூத்து 
மாலை முத்துமாலையாய்‌ இர்த்தன்ங்கள்‌ தொடுக்கப்போ 


4 


இறதென்றதை YP காண்பித்தது போலும்‌, பாலாம்மி 
கையின்‌ கருபையாலும, குலதைவதமான குமரக்கடவுளின்‌ 
கருணையாலும்‌ பிறஈத குழஈதைக்கு முத்துஸ்வாமியென்று 
பெயர்‌ வைகச்சபபடடது. முத்துஸ்வாமி பிறகத பிறகு 
சின்னஸ்வாமி, பாலுஸ்வாமி என்று இருவர்‌ Ipe gat. 
மூவருக்கும்‌ தகப்பனார்‌ ராமஸ்வாமிஷீகூகிகரே ove தம 
சொலலிவைத்தரா, மூத்தவரான முத்துஸ்வாமி தீக்ஷிதர்‌ 
ஏகஸாஈதக்ராஹியாய்‌ வித்யைகளைக்‌ கறருர்‌. முதீஅஸ்வாமி 
திக்ஷிதர்‌ பிறகதது இ, பி, 1775, மன்மத வருஷம்‌, பங்குனி 
யில திருவாளூர்‌ த்யாகராஜாவின்‌ வஸகஈதோத்ஸவ தினம, 


முத்துஸ்வாமி தீக்ஷிதர்‌ றவரர்யிருக்கும்பொழு ௮, 
மணலியிலிருஈத முத்துக்ருஷ்ண முதலியாரென்றவர்‌ 
ஸ்வாமி தரிசனத்திறகாகத்‌ திருவாரூர்‌ வரதிருகதார்‌, 
அவர்‌ தன்னுடன்‌ சாமஸ்வாமி தீக்ஷிதரையும, அவர்‌ குடும்‌ 
பத்தையும மணலிக்கு அழைத்துககொண்டு வநதார்‌. 
மணலியில ராமஸ்வாமி திக்ஷிதரும அவா குமாரர்களும்‌ 
வேங்கடக்ருஷ்ண முதலியாராலும்‌, அவர்‌ தமபி சின்‌ 
னைய்யா முதலியாராலும ஆதரிக்கபபட்டு asgerr. 
மணலி சன்னையயா முதலியாரின்மேல ராமஸ்வாமி Bap 
தா தனன நூறறெடடு சாகதாள மாலிகையைப்‌ பாடி 
கனகாபிஷேகம பெறறார்‌ என்று சொல்லப்படுகிறது, ஒரு 
ஸமயம தன்‌ இரணடாவது மகன்‌ சின்னஸ்வாமிக்குப 
பார்வை மஙபைபோக, ராமஸ்வாமி தீக்ஷிதர்‌ திருப்பதி 
சென்று, வேங்கடாசலபதியின்முன்‌ வேகவாஹினி ராகத்‌ 
தில்‌ ஆரம்பித்து நாற்பத்தெட்டு ராகங்கள்‌ பாடி, சின்ன 
ஸ்வாமிக்கு திரும்பி பார்வையை உண்டுபண்ணினார்‌ 
என்று ராமஸ்வாமி தீக்ஷிதரின்‌ ஸங்கே மஹிமையைபபற்றி 
அற்புத நிகழ்சசியொன்று, சொல்லபபடுகிறது, இரத 
சின்னஸ்வாமி fasmo லெ உருப்படிகள்‌ செய்திருக்‌ 
இஜர்‌, பாலஸ்வாமிக்கு மணலி முதலியா ஒரு ஐரோப 
பியரைவைக்‌ அ பிடில கற்றுக்கொடுத்தார்‌ ; அவரும்‌ கலை 
ஸா ஹித்ய சக்தி வாய்கதவர்‌, 


5 


முணலியில்‌ இவர்கள்‌ இருக்குமபொழு ௮ செெம்பரகாத 
ஸ்வாமிகள்‌ என்ற மஹான்‌ ஒருவர்‌ தீக்ஷிசரைச்‌ தன்னுடன்‌ 
காசிக்கு அழைத்‌ அககொண்டுபோய்‌ ஆறு வருஷம தன்‌ 
னுடன்‌ வைத்துகிகொண்டிருககார்‌. இகத மஹான்‌ யோக 
விஷயங்களையும, ஸ்ரீவித்யையும முத்துஸ்வாமி Sas 
ருக்கு உபதே௫ித்தடீர்‌. கர்டைக mats வித்வானான।ன 
முத்துஸ்வாமி padar வடக்கே காசியிலிருக்குமபொழு ௮ 
'வேண்டுமளவு ஹிஈஅஸ்தானி பத்ததியை நன்கு கேட்டுக்‌ 
கொண்டார்‌. தனக்குள்ள வடக்கு இசைபபழக்கத்தை 
இரண்டு ஒீர்த்தனம்களில்‌ காட்டியிருக்றொர்‌, அவை 
வமுனாகல்யாணிலுள்ள *ஜம்பூபதே” என்பதம்‌, ARE 
தாவன ஸாரங்காவிலுள்ள “ஸெளகதர ராஜம்‌ ஆசரயே” 
என்ற SHLD. 


காடஇியிலிருஈத திருமபி வசதபிறகு, முத்துஸ்வாமி 
தீக்ஷிதர்‌ தமகுலதைவமாகிய முருகனைத்‌ திருத்தணியில்‌ 
தரிசனம்‌ செய்யபபோனா. தன்னைப பெற தன்‌ தகப்ப 
னார்‌ உடவாஸம்‌ இருகதாற்போல்‌, தானும்‌ ஸுபரம்ஹண்ய 
ஸககிதியில்‌ ஒரு மண்டலம்‌ உபவாஸத்துடன்‌ த்யானம்‌ 
செய்தார்‌. பராகாரத்தின்‌ ஒரு பககத்தில்‌ தீக்ஷிதர்‌ 
தியானத்திலிருக்கும்பொழுஅ, ஒரு கிழவர்‌ அவர்‌ 
முன்தோன்‌ நி, அவர்‌ வாயில கற்கண்டைப போட்டார்‌. 
கண்ணைத்திறககதம, விளைவாய்‌ மயிலின்மீது ஏறி 
மறையும்‌ ஷண்மூகளைப்‌ பார்த்தார்‌, அவர்‌ உள்ளத்‌ 
தில்‌ அனமத வெள்ளம்‌ ளெமபி, ர்த்தன ரூபமாய்‌ 
இவளிவஈதது, ந இனி கற்கண்டினுமினிய இசையைப 
பெருக்குமபடியான பாட்டுகளை இயத்றப்போகி௫ய்‌ 
என்று சொன்னாற்போலிருகதது, கடவுளின்‌ அகதச்‌ சிறு 
விலை. தன்‌ முதல்‌ நர்த்தன த்தை தீக்ஷிதர்‌ ௮பபொழுஅ 
பாடினார்‌. ௮௮ “ஸ்ரீ நாதாதி குருகுஹோ ஜயதி என்று 
மாயாமாளவ கெளளத்திள்ளஅ. குஹக்கடவுளை தன்‌ 
அருவாய்க்‌ கருதி, தான்‌ எழுதும ஒவ்வொரு ீர்த்தனேக்‌ 
கும “குரு குஹ” என்று முத்திரை வைத்தார்‌. ஸுப்ர்ம்‌ 


6 


ஹண்யனைப்பற்றிமட்டும்‌ ஸமா இருபது Cr த்தஒங்கள்‌ 
பாடியிருக்கறார்‌. அவறறுள்‌ விசேஷமானவை ஆனம்த 
பைவியிலுள்ள “மானஸ குரு குஹ ரூபம பஜே,” சாமா 
விலுள்ள குரு குஹாய பக்தானுக்‌ ரஹா, பூர்வியிலுள்ள 
(ஸ்ரீ குரு குஹஸ்ய தாஸோஹம,? பாடியிலுள்ள :* ஸ்ரீ 
கருணாபாலிதோஸ்மி,' தேவக்ரியை சுத்த ஸாவேரி) யி 
அள்ள (ஸ்ரீ குரு குஹ தாரயாசு மாம” என்றவை. 


திருச்சணிகையிலிருகது தான்‌ அடைஈது இசைக்கவி 
சக்தியின்‌ போனந்தத்துடன்‌ தீக்ஷிதர்‌ காஞ்சி சேஷேத்தி 
த்திற்கு வது காமாக்தியை மனோஹரியிலுள்ள *கஞ்ஜ 
தளாயதாக்ஷி,.”? ஹிகதோளத்திலுள்ள (நீரஜா க்ஷி? முதலிய 
ாத்தனஙகளில பாடினார்‌. காஞ்சியில்‌ உபலிஷத்‌ பரம்மம்‌ 
என்ற மஹானொருவரை சநதித்து , அவரிடமிருஈ௮ 
Ga grog உபதேசககளைப Qupar. 


பிறகு தீக்ஷிதர்‌ திருவாளுரிலேயே தங்கினார்‌. இடை 
விடாது தியாகேசனையும, மற்றுமுள்ள தைவகளையும்‌ 
ஸேவிபப தம அவர்களின்‌ புகழைப்‌ பாடுவதும்‌, அப்‌ 
போதைக்கபபோது க்ஷேத்ரயாத்ரை செய்து பற்பல 
ஸ்‌. தலங்களிலுள்ள மூர்த்திகளைப பாடுவதும Sah ster 
விரதமாக ஆயிறறு, போனஸ்தலங்கள்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
£ீர்த்தன£ங்கள்‌ செய்தார்‌. பஞ்சலிங்க Ei த்தனைகளென்று 
ப்ருத்வீ, அப்பு, தேஜஸ்‌, வாயு, ஆகாசம, இவ்வைக தின்‌ 
ஸ்தலககளான காஞ்ச, ஜமபுகேசவரம, அருணாசலம்‌, 
காளஹஸ்தி, சதமபரம; Camus அக்கும ஐது நீர்த்த 
னங்கள்‌ செயதார்‌. இவை: ‘Fags மாகநத மூல கநதம்‌” 
என்ற பைரவி கீர்த்தனம்‌; (ஜமபூபதே' என்ற யமுனா 
கல்யாணி கீர்த்தனம்‌; ஸாரங்காவிலுள்ள “அருணாசல 
நாதம்‌ ; உசேனியிலுள்ள ப்ரீ காளஹஸ்‌தீசம்‌' ; “கேதா 
ரத்திலுள்ள ஆகத கடன பரகாசட, ராகு, கேதுவை 
விலக்கி மற்ற . ஏழு க்ரஹங்களுக்கும எழு இர்த்தனைகள்‌ 
எழுதினார்‌. மாயூர க்ஷேத்திரத்திலுள்ள அமபிகையீன்‌ 
பேரில்‌ ஸ்ரீ வித்யோபாஸனை முறையில்‌ நவாவரண ரத்‌ 


7 


தனைகளைச்‌ செய்தார்‌. திருவாரூரில்‌ உள்ள ஒவ்லொரு 
மூர்‌ த்தியின்மேலும, திருவாரூரைச சுற்றியுள்ள இறு 
க்ஷேத்திரஙகளைப்பற்றியும்‌ பல கீர்த்தனைகள்‌ செய்தார்‌. 
த்யாகராஜனின்மேல ஸமஸ்க்ருதத்தில்‌ உள்ள எட்டு வேற்‌ 
அமைகளுக்கும எட்டு காத்தனைகள்‌ எழுதினார்‌ : அடானா, 
“தியாக ராஜோ விரழஜதே' ; யதுகுலகாமபோஜி, ‘sure 
ராஜம்‌ பஜரே ; wras பைரவி, ‘Surs ராஜே ஸம 
TNG Sr ama’ ; ப்யாகடா, “தயாகராஜாய நமஸ்தே? ; தர்‌ 
பார்‌, *தியாகராஜச தன்யம ஈ ஜானே” ; “ ஸ்ரீ த்யாகராஜஸ்ய 
பக்தோ பவாமி (ராகம்‌ தெரியவில்லை)' ; ஸாரங்கா, ‘suite 
ராஜே க்ருத்யாக்ருத்யமாபயாமி?; வீரவஸகத, ‘sure 
மசாஜ மாம்‌ தாரயாசு.” இவற்றைத்‌ தவிற ஸ்ரீராகத்தில்‌ 
ஸ்ரீ த்யாகராஜ மஹத்வஜாரோஹு என்று அவருக்கு 
நடக்கும்‌ உத்ஸவங்களையே தைவாகாரமாய்‌ பாவித்து ஒரு 
ீர்த்தம செய்தார்‌. “த்யாகராஜயோக வைபவம்‌?” எனறு 
ஆன ஈதபைரவியிலும, “த்யாகராஐ பாலயாசு மாட்‌ என்று 
கெளளையிலும்‌ இரண்டு ஒீர்த்தனஙகள செய்தார்‌. தனக்கு 
ஏற்பட்ட ஆங்லெ இசைப்‌ பழக்கத்தையும தன்‌ Br éS 
னஙகளில காண்பித்திருக்களா. தயாகராஜாவின்மேல்‌ 
இரண்டு நோட்டுகள்‌ செய்திருக்கிறார்‌. 


இருவாளுரில உள்ள நீலோத்பலாமபிகையின்‌ மேல்‌ 
அவர்‌. ஒரு இர்த்தனம பாடினார்‌; அங்குள்ள கமலாம்‌ 
பிகையின்மேலுள்ள அளவிலா பக்தியால அகத மூர்த்தி 
யைப்பற்றி கலயாணியிலுள்ள (கமலாமபாம பஜே” முத 
லிய 2ர்த்தனஙகளைத்தவிற, ஸ்ரீ வித்யோபாஸனா கீர 
மத்தை யனுஸரித்‌ த ஈவாவரண £ர்த்தனைகளும செய்தார்‌. 
திருவாரூரில்‌ கமலாலய திர்த்தத்தின்‌ ஈசான முனையி 
லுள்ள மிகப்‌ பிரஷித்தி பெற்ற மாத்துரைத்த பிள்ளை 
யாரைபபற்றியும்‌, கமலாமபாள்‌ ஸநநிதியிலுள்ள வலலப 
கணபதியைப்பறறியும்‌, தியாகராஜ ஸநநிதியிலுள்ள மூலா 
தரி கணபதியைபபற்றியும்‌ தீர்த்தங்கள்‌ பாடியிருக்‌ 
Smi: ஹமஸத்வனி, “வாதாபி கணபதிம' ; கெளளம்‌, 


8 


“ரீ மஹா கணபதி; ஸ்ரீராம, (ஸ்ரீ மூலாதார சக்ர 
fens.” திருவாரூர்‌ பஞ்சலிங்க தீர்த்தனைகளென்று 
TE இருக்கன்‌ par. இதைத்தவிற, அலவூரிலுள்ள 
பழனியாண்டவன்‌, விஜயபு. ரம்‌ மாரியமீமன்‌ (Cramer), 
பக்கத்திலுள்ள புலிவலத்தில எழுகதருளியிருக்கும்‌ வெக 
கடாசலபதி, குழிக்கரை என்ற பக்கத்துக்ராமத்திலுள்ள 
விசவராதன்‌, அன்னபூர்ணி முதலிய apr à திகளையெல்‌ 
லாம்‌ பற்றிக்‌ Er த்தனைகள்‌ செய்து இருக்கிறார்‌. மன்னார்‌ 
குடியென்ற சம்பகாரீண்யத்திலுள்ள சாஜகோபாலமூர்‌ த்‌ 
தியைபபற்‌ றி ஸாவேரியில (ஸ்ரீ ராஜகோபால,” பைரவியில்‌ 
'பாலகோபால,” தீவிஜாவரதியில்‌ (சே தசஸ்ரீ* என்ற மூன்று 
ஐர்த்தனைகளையும, சாகபபட்டிணத்தில்‌ விளங்கும நீலாய 
தாக்ஷியம்மன்மேல்‌ 4அமப நீலாயதராக்ஷி' என்று நீலாம்‌ 
பரியிலும, ஈாயயில்‌ “ரங்க நாயகம' என்று ஸ்ரீரங்ககாத 
ஊபபற்றியும்‌ பாடினா. இப்படி கேஷேத்திரம கேத்திர 
மாய்‌ யாத்ரை செய்து அவர்‌ பக்தியினால்‌ பாடிய பாட்டுகள்‌ 
ஐநூறு இருக்கின்றன. ஸ்ரீவித்யை, மகதிர சாஸ்திரம, 
ஜ்யோதிஷம்‌ முதலியவற்றில்‌ தீக்ஷிதருக்கருஈத ஞான த்தை 
அவை விளக்கிக்‌ காட்டுகன்றன. அவருடைய Er ததனங 
களை வைத்துக்கொண்டால்‌, தமிழ்‌ நாட்டில ப்ரஸித்திப்‌ 
பெற்ற ஸ்தலங்கள்‌ எவை, அறத க்ஷேத்திரஙகளின்‌ மாகாத்‌ 
மியம்‌ எனைன, அவவூரில்‌ எனன பெயருடன்‌ ஆண்டவனும்‌ 
அம்பிகையும்‌ எழுக தருளியிருக்கிரார்கள்‌, அங்கு தாத்த 
வீசேஷமென்ன, முதலியன அட்டவனையில்‌ காண்பது 
போல்‌ காணப்படும. மேலும ராமாஷ்டபதிக்கு ராக 
தாளங்கையும்‌ அமைத்தார்‌. 

தனது பிற்காலத்தில்‌ தீக்ஷிதர்‌ மதுரை சென்று 
மீனாகதியை மீனாக்ஷி”? என்று கமகக்ரியாவிலும்‌ “மாம அவ 
மீனாக்ஷி என்று வசாளியிலும்‌ அதித்தாா. இதற்கு 
முன்பே, தீக்ஷிதரின்‌ இரு ஸஹோதரர்களில ஒருவரின்‌ 
கவ்லா விட்டது. மற்றொருவர்‌ (பாலஸவாமி தீக்ஷிதர்‌) 
சடடயரபரம ஸம்ஸ்‌ சான த்தில்‌ இரு அசொண்டிருகசீரர்‌. 


£ 


பாலஸ்வாமி தீக்ஷிதர்‌ எட்டயாபுரம ராஜாவின்மீ௮ு SHE 


9 


கள்‌ பாடியிருக்கிறார்‌, முதீதுஸ்வாமி திக்திதரும வயது 
கால த்தில்‌ எட்டயாபுர ததைக்‌ குறித்துச்‌ செனறார்‌. 
போகும்‌ வழியில்‌ மழையில்லாமையால்‌ மரங்கள்‌ கரப்௩து 
போய்‌, நிலம கெடித்துக்டெதது ; குடிகள்‌ தவித்துக்‌ 
கொண்டிருஈ தனர்‌. அவர்களின்‌ அயாம்‌ தாஙகாமல்‌, இக்ஷி 
தர்‌ அமிருதவர்ஷிணி ராகத்தில *அனகதாமருதாகர்ஷினி” 
என்று பாடினார்‌. வேர்ஷய, வர்ஷய, வாஷய'” என்று 
அவா பாடுமபொழுது இடியும்‌ மின்னலுமாய்‌ மழை 
கொட்ட ஆரமபிக த ௮. இவவத்புதத்கைக்‌ கேட்டு எட்ட 
யாபுசம்‌ ராஜா இவரை வழியில்‌ கண்டு கெளரவித்து தன்‌ 
ஆஸ்‌ தான த்‌ இறகு அழைத்‌ அக்கொண்டு போனான்‌. அவரை 
அவர்‌ கடைசிசாலம வரைக்கும்‌ தன்‌ ஆஸ்‌ தானத்திலேயே 
ஆதரவாய்‌ வைத்‌ அககொண்டிரு௩தான்‌. 


பக்தியும,; விரக்தியும நிறம்பியவர்‌ இக்ஷிதர்‌. ஈசவ 
ரனைப்பாடிய வாயால்‌ அவர்‌ மானிடனைப்‌ பாடின திலலை. 
தஞ்சை அரசாஙகத்திற்குப போவென்று யாரோ ஒருவர்‌ 
அவரிடம்‌ சொன்னாராம்‌, அதற்கு அவர்‌ பணம்‌ வேண்டு 
மானால லக்ஷமியைப்‌ பாடுகிறேன்‌ ; மனிதனையேன்‌ பாட 
வேண்டுமென்று அர்த்தம்‌ படைத்த (ஹிரண்மமிம்‌ லக்ஷ 
மீம்‌ aged, ஹீன மானவாசரயம்‌ த்யஜாமி' என்று 
லலிதா ராகத்தில பாடினார்‌. திருவாரூரில்‌, அக்காலத்தில்‌ 
தேவஸ்தானத்தை மேற்பார்வை செய்தவஈதவர்‌ பக்கத்தி 
அள்ள குழிககசை மிராசதாரான வைத்யலிங்க முதலி 
யார்‌ என்றவர்‌. அவர்‌ இக்ஷிதரை மிகவும ஆதரித்து வக 
தார்‌. அவர்‌ க்ராமத்திலுள்‌ அன்னபூர்ணியையும்‌, விச்‌ 
வனாதனையும்‌ பற்றி தீக்ஷிதர்‌ பாடியிருக்கிறார்‌. ஆனால அம்‌ 
முதலியார்‌ தன்னைப்‌ பறறி தீக்ஷிதர்‌ பாடவேண்டுமென்ற 
பொழுது, உனக்கு உன்‌ விசவனாதபாபு அருள்‌ செய்வா 
ராக என்று வேண்டிக்கொன்கிறேன்‌ என்று சொல்லி, 
விச்வனா தன்மேல பதினான்கு ராகங்களில்‌ ஒரு சாகமாலிகை 
பாடினார்‌. திருவாரூரிலிருக்கும்பொழு அ தீக்ஷி தருக்கு 
வருமையின்‌ கஷ்டம்‌ அடிக்கடி உண்டு. ஒரு ஸமயம்‌ அவ 


10 


ருடைய கஷ்டத்தைப்‌ பொருக்காமல்‌, அவர்‌ சிஷ்ய வர்க்‌ 
கத்தைச Caras கமலம என்ற தாவி தன்‌ ஈகைகளை 
அடகுவைத்துப பணம வாங்கிக்கொடுக்க நினை த்தாள்‌. 
அவளுடைய உத்தேசத்தைச்‌ தெரிஈஅக்கொண்டதும்‌, 
இக்ஷிதர்‌ நீ எவவளவு நாளைக்கு நகை கொடுக்‌. உதவ 
மூடியும்‌ என்று சொல்லிவிட்டு, பேற்சொன்ன யதுகுல 
காம்போஜியிலுள்ள த்யாகராஜம பஜரே' என்ற தீர்த்த 
னத்தைப பாடினார்‌, மறுசாட்‌ காலை; கமலம்‌ வரும்‌ 
பொழுது *த்யாகராஜம்‌ பஜே” பாடியதின்‌ பயனைக்‌ கண்டு 
வியநதாள்‌. அவ்வூரிளூள்ள ஸத்‌ ரத்தில்‌ தஞ்ஜை அர 
சாங்க உத்தியோகஸ்தா ஒருவர்‌ வகது தங்கபபோறை 
ரென்று ஏராளமான ஸாமான்கள்‌ சேகரிக்கப்பட்டிருஈ தன; 
திடீிரெனறு தான்‌ வரவில்லையென்று அவர்‌ தகவல்‌ 
அனுபப, சேர்த்துவைத்த ஸாமான்களை எப்படி. ஈல்ல வழி 
பில்‌ விரியோகம செய்வது என்று யோஜிகத்து, For அதி 
காரி இக்ஷிதர்தான்‌ அவற்றிற்கு EGEE பாத்திரம்‌ என்று 
தானம செய்துவிட்டான்‌. தீக்ஷிதர்‌ மற்றொரு ஸமயம்‌ 
திருவாரூருக்கு அருகிலுள்ள தவளூருக்குபபோய்‌ அக்ஷய 
லிங்கத்தைக்கண்டு பாடவேண்டுமன்று வெகு ஆவலுடன்‌ 
வாத, அனுஷ்டானத்தின்பிறகு, ஸநநிதிக்கு wes gb, 
குருக்கள்‌ கதவைத்‌ தாளிட்டுக்கொண்டுபோனான்‌. “குருக்‌ 
களே, ஸ்வாமியை தர்சனம்‌ செய்து பாடவேண்டும, கொஞ்‌ 
சம்‌ தாமதித்துப்‌ போகலாமோ” என்று தாழ்கது தீக்ஷிதர்‌ 
கேட்டார்‌. “என்னால்‌ தாமதிக்கமுடியா அ ; ஸ்வாமி காளை 
வரையில்‌ தாமதித்திருப்பார்‌; காளை வாது பாடலாம்‌ 
போம்‌? என்றார்‌ குருக்கள்‌. குருக்கள்‌ போனனும்‌ பூட்டிய 
கதவுக்குமுன்‌ நின்றுக்கொண்டு ener rumen & தில்‌ “அக்ஷய 
லிங்க விபோ என்று பாடினார்‌. பாட்டு முடிவடையும்‌ 
ஸமயம்‌, கதவு படீரென்று Ars g கொண்டது. இன்னும்‌ 
பல விதமாய்‌ தீக்ஷிதரின்‌ மஹிமையைப்பற்றி கதைகள்‌ 
செரிலலப்படுகன்‌ றன. 

தீக்ஷிதர்களின்‌ சிஷ்யர்களில்‌ அனேகர்‌ நாகஸ்வீர 
விதீவான்களும்‌, ஈட்டுவர்களும்‌, கமலத்தைப்போன்ற தாதி 


11 


களுமாயிருகதனர்‌. திருவாரூர்‌ சுத்தமத்தளம்‌ தம்பியப்‌ 
பன்‌ என்றவனும்‌, திருக்கடயூர்‌ பாரதி என்பவரும்‌, புகழ்‌ 
பெற்ற ஈட்டுவ ஸகோதரர்களான பொன்னய்யா வடி 
வேலு; சிவானநீதம்‌ என்போரும்‌ தீக்ஷிதர்‌ ஜென்‌, வடி 
வேலு என்பவா திருவனஈதபுரம்‌ சென்று வெகு க்யாதி 
யுடனிருகதார்‌. தீக்ஷிதர்‌ காலமான பிறகு பொன்னய்யா 
எனபவர்‌ தீக்ஷிகரின்மேல்‌ தெலுங்கில்‌ ஒரு சர்த்தனம்‌ 
பார்த்தாகத்தெரிறத. இவர்களைத்தவிர ஆவிடையார்‌ 
கோயில்‌ வீணை வெங்கடரமணைய்பா, தேனார்‌ ovr 
மண்ய அய்யா, வேட்டனார்‌ ஸுபபராயலு, கொரகாடு 
சாமஸ்வாமி, இருவமுகதார்‌ வில்வவனம, திருவாரூர்‌ 
அய்யாஸ்வாமி, வள்ளலார்‌ கோயில்‌ அமமணி என்றவர்‌ 
களும்‌ Salsr சிஷ்யர்‌. 
தீக்ஷிதர்‌ தன்‌ கடை ஆறேழு வருஷங்களை ஸர்‌ gw 
சாய்‌ எட்டயாபுரத்தில்‌ கழித்தார்‌. திக்ஷிதருக்குக்‌ 
குழதையில்லை; தன்‌ ஸஹோதரரின்‌ பெண்ணின்‌ 
பிள்ளையை ஸ்வீகாசம யெய்துக்கொண்டார்‌. அவர்தான்‌ 
ஸுப்பராம தீக்ஷிதர்‌. முத்துஸ்வாமி தீக்ஷிதரைப்போல 
ஸாகித்யங்களை அவரும்‌ செய்திருக்கிறார்‌ ; சிலர்‌ wuu 
ராம தீக்ஷிதரின்‌ க்ருதிகள்‌ தீக்ஷித க்ருதிகளைவிட அழகா 
யிருக்கின்றன என்றும்‌ அபிப்.ராயப்படுகன்றஸர்‌. இகத 
ஸுப்பராம தீக்ஷிகர்‌ எட்டயாபுமத்திலிருகது ஸங்கீத ஸம்‌ 
பிரதாய பரதர்சினி யென்று மூன்று பாகங்களில்‌ தங்கள்‌ 
பரமபரையிலுள்ள்‌ mie தத்தையெல்லாம்‌ வெளியிட்டார்‌. 
ப்புத்தகத்தில்‌ Balls க்ருதிகள்‌ அனேகமாய்‌ எல்லாம்‌ 
கு ன்றி வ தெலுங்குலிபயியி 
லிருப்பதால்‌ திக்ஷித சீர்த்தனங்களை தமிழில்‌ வெளியிட 
வேண்டியது அவச்யமாயிருக்றெ ௮. தீ௯திதரின்‌ சிஷ்ய 
பரம்பரைச சோத நாகஸ்வர வித்வான்‌ ஒருவா அதற்கு 
ஏற்பாடெல்லாம்‌ செய்து வைத்திருக்கிறார்‌. 


தஇிக்ஷிதர்‌ விணையிலும்‌ வாய்ப்பாட்டி அம்‌ திறமை பெற்‌ 
bar, அவரது 8ர்த்தனங்களெல்லாம்‌ மிக ஆற்றலாய்‌, 


12 


நல்ல விலம்பகாலத்தில்‌, ஆழ்க ௮, ஈ்ன்முய்‌ கமகங்களுடன்‌ 
பாடவேண்டியவை ஒவ்வொரு பெரிய Er ø rujit 
அதனதன்‌ ராக ஸம்பக தமாய்‌ Naa | தம்‌ போல்‌ விளங்கு 
இறதென்று வித்வான்‌௧ளின்‌ அபிப்‌.ராமம்‌, Camp 5 திரிய 
ரின்‌ பதங்களை அனுஸரித்தவை Sales Ei & தனங்கள்‌. 
GOGO என்று தளுக்காய்‌ பாடி.விட்டுப போய்விடும்‌ தற்‌ 
கால வித்வத்தினால்‌ நிர்வடிக்க முடியாமற்‌ போன தாலேயே, 
இகிதரின்‌ ஐநூறு இர்த்தனங்களில வ்யவகாரத்தில்‌ 
ஸுமார்‌ முபபது ரர்‌ தீதனங்களே உலவுன்றன. Sales 
ஐர்த்தனை அசைநது போகும்‌ அழகு; அவர்‌ ஊரான இரு 
வாரூரின்‌ தேர்‌ அசையும்‌ அழகை ஒத்திருக்கிறது. Ba 
தர்‌ பெரும்பா gin ஸம்ஸ்க்ருத த்தில்தான்‌ £ர்த்தனங்களைப்‌ 
பார்த்தார்‌. அவற்றில்‌ குரு குஹ என்றீ முத்சையும்‌, 
பெருமபாலும ராக முத்ரையும்‌ காணப்படும்‌. ஒரு ம 
ப்ரவாள £ர்த்தனம்‌ ஒன்று தமிழிலும்‌ ஸமஸ்க்ருதத்திலு 
மாயும்‌, தெலுக்இல்‌ சில வர்ணங்களும்‌ தருக்களும்‌ எழுதி 
யிருக்கிளுர்‌. 


முத்துஸ்வாமி தீக்ஷிதர்‌ திடீரென பரலோகமடைக்‌ 
தார்‌. எட்டயாபுமத்தில்‌ ஒரு காள்‌ தன்‌ இஷ்யர்களின்‌ 
பாட்டைக்‌ கேட்டுக்கொண்டு உட்கார்கதிருநதார்‌. அவர்‌ 
கள்‌ “மீனாக்ஷி! என்ற கமகக்ரியை சர்ச்சனத்தைப்‌ பாடிக்‌ 
கொண்டிருககனா, “Ber லோசனி பாசமோசனி:” என்ற 
இடம்‌ வரும்பொழுது, தீக்ஷிதர்‌ தன்‌ பாசங்களை தேவி 
போக்குவதுபோல்‌ நினைத்தார்‌ ; உடனே பாசம்‌ நீங்கிற்று ; 
தீக்ஷிதரின்‌ ஆத்மா அம்பிகையின்‌ அடியை ௮டைநதறு, 
தீக்ஷிதர்‌ அறுபது aug இருஈதார்‌, அவர்‌ பரமபத 
மடைகஈதது &. பி. 1899) தீபாவளி தினம்‌. ஆகவே இவ்‌ 
வருஷ தீபாவளியுடன்‌ பூர்ணமாய்‌ நூறு ஆண்டுகள்‌ ஆயின. 
இதர காடுகளில்‌ நூறு வருஷக்‌ கொண்டாட்டங்கள்‌ கவி 
களுக்கும்‌ மற்ற அறைகளில்‌ புகமடைசஈ தவர்களுக்கும்‌ 
ஈடத்‌அகிறார்கள்‌. தீக்ஷிதரின்‌ காலமாக இன்றுடன்‌ 
ஆகும தூறு வருஷ காலத்தைக்‌ குறித்து, தீக்ஷிதரின்‌ 


13 


மஹிமையைக்‌ கொண்டாடி, அவரது ர்ச்‌ தனங்களை 
ஸமஸ்க்ருத லிபியிலும்‌, தமிழிலும்‌ வெளியாகப்‌ பரப்ப 
வேண்டியது ஈமது கடமை. 


காண ஸர ASEA 
ara TA RREA: | 
விளி sag ஈகி 
கரக எர என்ன 11 


SRI MUTHUSWAMY DIKSHITAR 


ree, 


Tiruvarur isa glorious name among the numberless 
shrines that stud this blessed Tamil land. Its renown goes 
back into the early Chola times, when reigngd there the 
Manunithikanda Chola, the king whose Dharma was such 
as to demand the life of his own son for the death of a poor 
calf. The town is presided by a Rajamurthi and Natana- 
murthi of God Siva, Sri Thyagaraja, who has inspired the 
great Tevaram Saints and drawn the hearts of the Naya- 
nars. Saint Sundaramurt: belongs to Tiruvarur and 
“Arurpirandon’, one born at Tiruvarur, is counted as one of 
the sixty three Shaivite saints, In recent times, Tiruvarur, 
the greatest of the shrines near Tanjore, was the 
favourite shrine of the Tanjore Telugu and Maratta 
Kings. The place was renowned for its culture; 
great pundits lived in and around ıt and music and dancing 
flourished by the grace of Lord Tyagaraja, Himself the 
exponent of the dances called Ajapanatana, Hamsanatana 
andso on. Nagasvara and Natya were its special arts and 
who has not heard of Tiruvarur Jnanam, the last of the 
great exponents of Natya at that place? 


Thrice holy is Tiruvarur to the lover of our music; for 
it is this small place that gave birth to the Carnatic music 
trinity—the Trimurtis—Sr1 Tyagaraja, Sri Syama Sastriar 
and Sri Muthuswamy Dikshitar. All the three celebrated 
composers were contemporaries. Tyagayya was the eldest 
and he blessed thistearth with his life far the longest period, 
while the two others left it earlier, Of the three, Muthu- 
swamy Dikshitar, was the youngest and he alone stuck to 
Tiruvarur for the longest tıme while Tyagayya left for 
Tiruvayar or the Panchanada Kshetra and Syama Sastriar 


for Tanjore proper. 


2 


Muthuswamy Dikshitar was born in Manmatha, 1775- 
A.D. His grandfather was Venkatesvara Dikshitar and 
father was Ramaswamy Dikshitar, a famous composer 
who 15 credited with having invented the Raga Hamsadh- 
van1 and who has composed a Raga Tala Malika 
covering all the hundred and eight Talas, on his patron, 
Chinnayya Mudahar of Manale Their ancestors 
belonged to Virinchipura near Kanchi and they were 
Auttaravadamas. Ramaswamy Dikshitar had three sons, 
the eldest of whom,G% Muthuswamy Dikshitar. The 
two others were Chinnaswami and Baluswami Dikshitars. 
The great composer's birth was attended by a signifi- 
cant event Ramaswamy Dikshitar was not blessed 
with children up to his fortieth year. It issaid that 
he undertook a fast for forty daysin the presence of God. 
Muthukumaraswamy in the shrine at Vaidyesvarankoil. At 
the end of the fast, Ramaswamy Dikshitar had a dream 
and a present of a pearl-necklace from Goddess Balambika. 
The divine present was soon followed by another, and 
there appeared the great music composer to string pearl- 
necklace after pearl-necklace of Kirtanas. 


Dikshitar’s father, Ramaswamy Dikshitar, learnt music 
at the feet of Muddu Venkatamakhin, a descendent of the 
renowed Venkatamakhin, of the Tanjore Nayak Court and 
author of the music treatise, the Chaturdandiprakastka. 
Ramaswamy Dikshitar himself taught music to his three 
sons, The eldest, Muthuswamy Dikshitar, is said to have 
been an Ekasantagrahi, one who learnt everything by 
hearing once. He learnt music and Sanskrit and attained 
proficiency in astrology. While he was young, a zamindar 
of Manalı, near Madras, Muthukrishna Mudaliar, by name 
who had been to Tiruvarur on pilgrimage brought the 
family of Dikshitar to His place with him. 


While Dikshitat#wds yet a boy there happened a note- 
werthy incident in his life One day a Sannyasi named 
Chidambaranatha Swami visited Ramaswamy Duikshitar 
and stayed as his guest for a while. He caught sight of 
the boy, turned to his father and told him that his son 


3 


would be a great musical genius ana a renowned composer. 
‘The Swami wanted to shower his blessings on the boy and 
took him along with himself to Benares. It is under this 
Chidambaranatha Swami that Dikshitar had his initiation 
in Srividya. THe sojourn in the North and his stay in 
Benares for about six years were fruitful in another direc- 
tion also. For it wgs then that the keen ears of the young 
Carnatictmusician drank some of the Northern airs. The 
impress of the acquaintance with the North Indian style 
can be‘seen especially ın the two compositions of his— 
‘Jamboo Pate’ th Raga Yamuna Kalyani and ‘Soundara- 
wajam Asraye’in Raga Brindavana Saranga. 


On his return fromthe North, he went to the hill 
shrine at Tirugtani near Madras to worship his family deity 
God Subrahmanya. His father fasted forty daysin deep 
meditation upon Lord Subrahmanya to get this celebrated 
musician and the musician himself fasted forty davs before 
the same God to become the great composer that he was to 
be It was a corner of the temple and Dikshitar was alone 
in deep Samadhi when there appeared before himan old 
man who put sugar into his mouth and asked him to close 
his eyes The physical eyes of the devotee closed and when 
they again opened along with the imner, lo! there stood 
before him mounted upon the peacock his Lord, God 
Subrahmanya, with his two consorts, Valli and Devasena. 
‘The effulgent vision inspired the musician and the sugar 
which the old man just then placed on his tongue flowed 
out in long streams of melodies. The first song of Dikshitar 
was sung at this juncture: ‘Srinathadi guru guho jayatl, 
jayati in Raga Mayamalavagaula, which was followed by 
many more; for the great vision drew fresh and fresh songs 
from the heart of the devotee. Besides being his traditional 
family deity, God Subramanya specially revealed himself 
to him. On Him Dikshitar hag simgiabout twenty songs. 
He became his preceptor, so to sa¥tnd so it 1s that each 
song of Dikshitar has the Mudra of ‘Guru Guha’ atethe 
end, ‘Manasa guru guha rupam bhaja re’ in Raga Ananda 
Bhairavi, ‘Guraguhaya Bhaktanugrahaya’ in Raga Sama 
“Sri guru guhasya dasoham’ in Raga Poori, ‘Srikaruna 


4 


paliatosmi’ in Raga Padi, and ‘Sriguruguha taraysu mam” 
in Raga Devakriya (Suddhasaveri), are some of ,the more- 
renowned of Dikshitar’s songs on Subralman/ya. 


From Tiruttani, revelling in his newly acquired divine. 
gifts, Dikshitar came to Kanchi to see Goddess Kamakshi 
who inspired many songs, the most noteworthy of which 
are ‘Kanjadalayatakshi’ in Raga Manehari and ‘Nirajakshi’ 
in Raga Hindola, At Kanchi, he came into contact with 
agreat man named Upanishad Brahmam from whom he 
learnt Vedanta, of which he thence became an ardent 
follower and exponent. 


Dikshitar then settled at Tiruvarur worshipping God 
Tyagaraja and now and then making pilgrimages to all the 
shrines ın South India. Wherever he went, whatever 
shrine he visited and whichever deity he saw, he worship- 
ped with the gift of his songs. The following are the more 
‘important of these songs: the Pancha Linga Kirtanas, his 
five songs on the Gods representing the five elements of 
Earth, Water, fire, Air and Ether, at the shrines Kanchi, 
Jambukesvara, Arunachala, Kalabasti and Chidambaram , 
these songs are ‘Chintaya makanda mula kandam’ in 
Bhairavi, ‘Jamboo pate’ in Yamuna Kalyani, ‘Arunachala- 
natham’ ın Saranga, ‘Sri Kalahastisam’ in Useni and 
‘Ananda natana prakasam’ in Kedara, another series of 
songs 1s that on the Navagrahas, the nine planets, excluding 
Rahu and Ketu, he composed a series of Navavarana 
Kirtanas on the Goddessat Mayavaram , the most impor- 
tant songs are those he composed on the many deities at 
Tiravarur itself; on the chief deity, Tyagaraja, he 
has sung many pieces of which ‘Thyagaraja yoga 
vaibhavam’ in Ananda bhairavi and ‘Tyagarajaya namaste’ 
in Byagada are well-known ; the other compositions of his 
on Tyagaraja are ‘Tyagarajo virajate’ in Atana, ‘Tyaga- 
rajam bhaja re’ in Yadukulakambhoj, “Tyagarajena 
Samrakshitsham’ in Salaga Bhairavi, ‘Tyagarejadanyam 
na gane’ in Darbar, ‘Tyagaraje Krityakrityamarpayami in 
Saranga, ‘Viravasanta Tyagaraja mam taraysu’ ın Virg- 
vasanta, ‘Sri Tyagaraja mahadhvajaroha’ in Sriraga 
describing the festivals of that God, ‘Tyagaraja Palayasu. 


5 


mam’ in Gaula, and two ‘Notes,’ as they are called’ im 
musical parlance, ‘Muchkunda varada’ and ‘Somaskandam: 
Sivanandakandam.’ The Goddess Kamalamba at Tiruvarur 
was a favourite of Dikshitar and on her especially he has 
composed a Navatarana series, he has sung her eleven 
times; Tyagaraja’s consort, Nilotpalambrka, 15 sung is one 
song and the renowned Vinayaka on the north-eastern 
corner of the tank has been praised in the songs ‘Vatapi 
ganapatim’ in Hamsadhvani and ‘Sri Maha Ganapati’ in 
Goula, ina Kirtana m Sriraga, Srimuladhara chakra 
Vinayaka’, a form of Ganapati aS presiding over the 
Muladharachakra found in front of Tyagaraja’s principal 
shrine has been sung, besides almost all the deities at 
Tiruvarur, Achaleswara, Anandesvara, Siddhesvara and 
others have been sung. There is not a single deity in and 
around Tiruvarur of which Dikshitar has not sung Of the 
songs composed by himon the deities at other famous 
shrines, mention may be made of ‘Sri Rajagopala’ In 
Saver1, ‘Bala Gopala’ in Bhairavi and ‘Chetassri’ in Dvija- 
vanti on God Sri Rajagopala at Mannargudi or Champa- 
karanya Kshetra; and also of ‘ Amba Nilayataksh: ’ in 
Nilambart on the Goddess at Negapatam, ‘Ranga Nayakam 
in Nayakion Sri Ranganatha at Srirangam, ‘Pahimam 
Natnachala Nayike’ and ‘Nilakantham bhaje’ in Kedara 
gowla. Hissongs on the forms of Devi at the severak 
shrines show his proficiency ற Srividya lore, his gongs on 
the Navagrahas, his acquaintance with astrology, and his 
Kirtanas which cover almost all the most important shrines 
in South India are an intimate guide to the pilgrim in the 
wealth of information on Sthalamahatmya contained in. 
them. 


Later in life, Dikshitar went to the south on a pilgri- 
mage. At Madura he sang ‘Minakshi? in Gramakakriya, 
‘Mamava Minaksh’ in Varalı and other Kirtanas. Much 
earlier to this time, Dikshitar had‘lost one of his two 
brothers and the other had gone-to the Court of Ettaya- 
pugam in Tinnevelly District where he was being patroni- 
sed by the chief, Venkateswara Eddappan, a scholar „ım 
Sanskrit, a musician and composer and a liberal patron of 


6 


arts and letters. Thither Dikshitar turned his steps and 
while he was going, he found the country suffering from 
draught and the crops withering. The appearance of the 
renowned musician reminded the people of the divine 
powers of music. When they submitted tb him their plight, 
Dikshitar melted into pity and ın the fullness of his feeling, 
sang the melody of Amrita varshini, ‘down pour of nectar’ 
in the composition ‘Anandamritakarshin1.. As Dikshitar's 
voice rose and the words ‘Varashaya Varshaya’ were sung, 
the clouds had gathered and down came the rains with 
thunder and lightning. The Raja of Ettayapuram heard 
of the mircle, met Dikshitar half way and kept him as his 
court musician till his last days. 


Dikshitar possessed the necessary requigites for great 
music. He was poor and had great Vairagya. He was such 
a Bhakta that he would never sing the praise of mortal 
man with the same voice that sang of omnipotent God. It 
is said that he was once asked to go to the Tanjore Court 
and immediately came out the song in Raga Lalita ‘Hiran- 
mayim Lakshmim bhajami; hina manavasrayam tyajaml 
‘jf I want wealth, I will rather seek Goddess Lakshmi; 1 
shun these petty mortal beings.’ At Tiruvarur, the chief 
local Zamindar, Vaidyalinga Mudaliar of the adjacent 
village of Kuzhikkara1, whose descendents are still flouris- 
hing at Tiruvarur under the name “‘Ullur Mudali’, was a 
great admirer of Dikshitar; but Dikshitar did not care to 
extol him. He has sung ofthe God and Goddess at his 
small village, Visvesvara and Annapurni. He presented 
Dikshitar with lavish riches and requested to sing of him. 
Dikshitar refused but consented to pray to God Visvesvara 
of his village to shower his blessings on him and his house; 
and Dikshitar sang for him his Raga Malika in fourteen 
Ragas on Sri Visvasnatha, at the end of which he prays for 
the welfare of this patron. While at Tiruvarur, Dikshitar 
was very often suffering from poverty, There was an occa- 
sian when unable to bear his condition, a very devoted lady 
pupil of his named Kamalam, a courtezan of Tiruvargr, 
who served Dikshitar asa servant, wanted to pledge her 
Jewels and get money for helping her teacher. Dikshitar 


7 


came to know of her intention, called and told her that 
she haf not jewels enough to relieve him for all time and 
that no mortal being could help him He at once sang 
upon God Tyagaraja ‘Tyagarajam bhaja re’ in Yadukula 
Kamboji. The next morning, when Kamalam came to pay 
her respects to and serve her master, she saw the miracle 
wrought by “Tyagarajam:bhaja re.’ The local choultiy 
department manager had gathered a lot of provisions. 
expecting the arrival of some state officer from the Tanjore 
Court, the officer bad postponed his visit and the only 
fitting way in whech the Satram maħager could dispose off 
his provisions was to send them wholesale to the houseof the 
poor, pious musician, A third miraculous incident 19 rela- 
ted in his life. He was once at Kivalur near Tiruvarur 
to see the deity at the temple in that place. When he went 
there, the Archaka who performed the daily evening Puja 
had finished ıt very early and the door of the sanctuary 
was closed upon Dikshitar’s face Dskshitar requested hım 
to let him have the ‘darsana’ of the God and the pleasure 
of propitiating him with a song. Curtly replying him that 
the God could wait fora day to hear Dikshitar’s music, 
the Archaka walked out Sorrow stricken, the devoted. 
musician touched the tune called the ‘ornament of God 
Siva’-‘Sankarabharana’-and sang ‘Akshaya linga vibho’ and 
asifin keeping with the time measure of the song, there 
broke a sound: the Archaka turned back in wonder and 
Dikshitar also opened his eyes and lo! the locked gates had 
burst open to his Sankarabharana. Many more interesting 
incidents of a similar nature are related regarding his life, 
his piety, and his music. 


Dikshitar is said to have been sweet in temper and 
always pleasant He was known as a man of piety and 
devotion so mpch that wherever he went he was requested 
to give religious talks also, besides music. 


Many were the courtezans like Kamalam and others, 
Nattuvanars and Nagasvarakaras of Tiruvarur who were 
hig pupil, Many of his songs, especially those sung on the 
lecal deities Tyagaraja and others, can be recovered. com- 
pletely, if the traditional Nagasvaram music of the 


8 


‘ruvarur Temple, still going on, is examined. Among 
i pupils tie rsa io} 15 a player on the Suddhamaddala 
at the temple named Tambiyappan, who, ın his old age, ts 
once set to have met and disagreed with the style of the 
singing of the late Maha Vaidyanatha Ayyar of the 
Dikshita Kirtana ‘Cintaya makanda etc.’ Another pupil 
of Dikshitar was Tirukkadayur Bharati. While staying at 
Tiruvarur, Dikshitar used toivisit Tanjore often. It 1s said 
that he met Tyagayya also at Trivadi and that 
some discussion passed between ther: Syma Sastry 
was a great friend of Dikshitar. The three cele- 
brated Nattuva brothers of Tanjore, Pounayya, 
Vadivelu and Sivanandam, the second of whom went and 
distinguished himself at the Trivandrum Court, were all 
the pupils ot Dikshitar. After the deathtof Dikshitar, 
Ponnayya sang a Telugu Kriti on Dikshitar, in Raga 
Bhinna shadja ‘Sri guru guha murtikine sisyudayiunnanura 
etc. 


The last six or seven years of Dikshitar’s life were 
spent happily under the warm patronage of the Raja of 
Ettayapuram. Dikshitar had no son; but he adopted the 
son of his brother's daughter, named Subbarama Dikshitar. 
Subbarama Dikshitar, himself a composer of great talent 
and a worthy descendent of Muthuswamy Dikshitar, 
published from Ettayapuram the music work ‘Sangita 
Sampraddya Pradarsini, which contains most of the compo- 
sitions of Muthuswamy Dikshitar.’ His son Muthuswamy 
Dikshitar is still ın our midst. 


All the compositions of the Dikshitar are in Sanskrit, 
except afew. There is a ‘Manipravala’ piece in Sanskrit 
and Tamil on God Venkatesa ın the shrine of Pulivalam 
near Tirnvarur and a few compositions in Telugu, includ- 
ing some Varnas and Darus. In old days Dikshirar's 
compositions were very popular with all the great musicians, 
Around Mysore and ım other places also his pieces are 
beieg sung. He has composed more than five hundred 
Kirtanas; but ın the music world of to-day, it will bera 
wopder 1f one finds more than thirty of them being hand- 
Jed. Efforts are now being made by the Sishyas of Dikshitar 


9 


-among,the Nagasvarakaras near Tiruvarur to bring outa. 
Tam Edition of Dikshitar’s Kirtanas. ப 


Dikshitar was a Vainika and also a good vocalist. He 
had a bass voice And healthy body; the former gave a’ 
solemn sonorousness to his music and with the latter he 
could easily handle pis long-drawn, deep and swaying 
music. The speciality of his compositions are that they 
are all in Vilambakala, in ‘Chowka’, slow and majestic in 
their movement. They are rich in Gamaka and show 
great musical scholarship. Each major Kirtaha can be 
considered a treatise on the Raga and very rarely doeg 
repetition of musical phrase occur. Though devoid of 
‘Sangatis’, which was absent ın his days, his compositions 
have large scope for them While others confined them- 
selves to the Adi, Rupaka, Chapuand Jhampa Talas, 
Dikshitar employed greater variety of Tala by utuising 
Ata, Mathya, and Dhruva Talas as also the Tisra, Caturasra 
and Khanda jatis of Eka Tala. His compositions can 
generally be said to have kept those of Kshetragna for their 
model. They need great sustaining power and musical 
scholarship and skill on the part of the artist and hence it 
1s that in an age which delights ın quick, flashing, easy 
and running music, his songs are not so much in vogue. 
The slow stately movement of his Kirtanas call up before 
the mind the image of the huge and majestic car of Tyaga- 
raja at Tiruvarur, the glory of which is sung in the well: 
known old saying—Tiruvarur Ter Azhahu. 


Muthuswami Dikshitar’s end came suddenly. At 
Ettayapuram, he was one day sitting, listening to the 
music of the pupils who were singing his Gamaka kriya 
Kirtana, ‘Minakshi’. He asked them to sing 11 once more; 
they were singing the Anupallavi—Mina lochanı Pasamo- 
cham’ when he felt that the Goddess had really released 
hım from bondage (Pasa); he was accordingly released 
from mortal bondage. 


Dikshitar lived up to his sixtieth year: he 
passed away in AiD. 1835 on the day ofthe Deepavali. 
‘With this years’ Deepavali which we celebrate new, a full 


10 


hundred years have passed since Dikshitar last lived. A 
grand centenary ‘celebration ın Madras and all over the 
land where karnatic music reigns, and at Tiruvarur espe- 
cially, and a memorial edition of his Kirtanas to bring them 
into greater vogue will fom a fitting tribute to his 


memory. 


P P. & P. House, Ltd., Madris 


